GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009. 
[Price: Re. 0 .80 Paise . 


KAMI 


BLR 
" . . . 


-- 


* 


NMENT 


கட் 
Kட்டி 
பாட 


GOVERN 


NADO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


RUTHAL 


- 


- 


1LONE T * 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 220 ] 


CHENNAI, MONDAY, JULY 26 , 2010 
Aadi 10 , Thiruvalluvar Aandu - 2041 


Part VI— Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments, etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் , திருவள்ளூர் . 
திருவள்ளூர் மாவட்டம் , பொன்னேரி வட்டம் , மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நெய்தவாயல் 
ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் குறித்த அறிவிப்பு . 

(ந . க. எண் 695/09/ 43/ ° . இ ./ ° .) 
No. VI(2 )/ 346( a)/2010 . 

திருவள்ளூர் மாவட்டம் , பொன்னேரி வட்டம் , மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நெய்தவாயல் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி B . மைதிலி என்பவர் ஊராட்சிப் பகுதியில் மனைப்பிரிவுகளுக்கு நகர ஊரமைப்பு இயக்குநரின் ஒப்புதல் இல்லாமல் 
தன்னிச்சையாக தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தினை துஷ்பிரயோகம் செய்து வீட்டு மனை அங்கீகாரம் வழங்கி ஊராட்சிக்கு 
நிதியிழப்பீடு ஏற்படுத்தியது , ஊராட்சி மன்றக் கூட்டம் 30 - 09 - 2008 - க்கு பிறகு கூட்டாதது , ஊராட்சி நிதியில் ரூ . 5 ,14, 421 
விதிமுறைகள் கடைப்பிடிக்கப்படாமல் நிதி இழப்பு செய்தமைக்காக தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 205 உட்பிரிவு 
11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி நெய்தவாயல் 
ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி B . மைதிலி என்பவரை ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன்மூலம் 
அறிவிப்பு செய்யப்படுகிறது . 


திருவள்ளூர் , 
2010 ஜூலை 26 . 


T . P. ராஜேஷ், 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித் தலைவர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 
DTP - VI- 2 Ex . (220 ) 


